மனமாற்றம்‌ செய்வோம்‌! - பகுதி 2 
செய்தி: சகோ. அகஸ்டின்‌ ஜெபக்குமார 


பரிசுத்தத்திற்கென்றே வைராக்கியம்‌ பாராட்டுகிற காத்தருடைய நாமத்திற்கு 
ஸ்தோத்திரம்‌ உண்டாவதாக. என்ன நிலையிலிருந்து விழுந்தோம்‌ என்பதையே மறந்துவிட்ட 
பலருக்கு, ந இன்ன நிலையிலிருந்துதான்‌ விழுந்தாய்‌ என்பதைச்‌ சுட்டிக்காட்டி, 
மனந்திரும்பும்படி மறுபடியும்‌ சவால்‌ கொடுத்து, ஆதிநிலைக்கு மீண்டும்‌ நம்மை அழைக்கிற 
தேவன்‌ நிச்சயம்‌ நம்‌ பரிசுத்தத்தில்‌ அதிக கரிசனையுள்ளவரே. மறுரூபமலையில்‌ பேதுரு, 
யாக்கோபு, யோவான்‌ என்பவர்களோடு நிற்க நமக்கு வாய்ப்பில்லாமல்‌ போய்‌ விட்டாலும்‌ 
மறுரூபமாகுவதந்கு வேதத்தில்‌ நமக்கு வழி இல்லாமல்‌ இல்லை. இயேசு மறுரூபமாகிறதைக்‌ 
காண்கிற கூட்டத்தில்‌ அல்ல, இயேசுவைப்போல மறுரூபமாகிச்‌ சாட்சிதருகிற கூட்டத்தில்‌ நாம்‌ 
காணப்படவே தேவன்‌ விரும்புகிறார்‌. மனம்‌ புதிதாகிவிட்டால்‌ மறுரூபம்‌ நமக்கு எளிதாகிவிடும்‌. 
நவமான இருதயத்தையும்‌, புதிய ஆவியையும்‌, சதையான இருதயத்தையும்‌ கொடுப்பேன்‌ 
என்பதே பிதா நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம்‌. 


உங்களுக்கு நவமான இருதயத்தைக்‌ கொடுத்து, உங்கள்‌ உள்ளத்திலே புதிதான 
ஆவியைக்‌ கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள்‌ மாம்சத்திலிருந்து 
எடுத்துப்போட்டு, சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்‌. எசேக்கியல்‌ 36:26 


உ லகத்தாருக்கல்ல, உன்னதரின்‌ பிள்ளைகளுக்கே மனமாற்றம்‌ முதலில்‌ அவசியம்‌ 
என்பதையும, எபிரேயர்‌ 3:13ன்‌ படி பாவத்தின்‌ வஞ்சனையினாலே நாம்‌ கடினப்பட்டுப்‌ 
போகாதபடிக்கு, ஒருவருக்கொருவர்‌ புத்தி சொல்ல வேண்டும்‌ என்பதையும்‌, ஒருவருக்கொருவர்‌ 
பொறுப்பாளிகள்‌ என்பதையும்‌, உத்திரவாதிகள்‌ என்பதையும்‌ நான்‌ கடந்த இதழில்‌ 
உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன்‌ அதன்‌ தொடர்ச்சியாக இந்த இதழில்‌ நம்முடைய 
இருதயம்‌ கடினப்பட்டூப்‌ போவதற்கான சில காரணங்களை உங்களுக்கு காட்டிக்கொடுக்க 
விரும்புகிறேன்‌. 


இயேசு 
இளகிய மனம்‌ இறுகுவது சாத்தியமா? மறுரூபமாகிறதைக்‌ 
ஒருமுறை எனது நண்பனை சந்திப்பதற்காக அவனது காண்கிற கூட்டத்தில்‌ 
இல்லத்திற்கு நான்‌ சென்றிருந்தபோது அங்கே அவனது அல்ல, 
மாமாவும்‌ அருகிலே அமர்ந்திருந்தார்‌. எனது நண்பன்‌ இயேசுவைப்போல 
என்னைக்கண்டவுடன்‌ இவர்தான்‌ என்னுடைய மாமா என்று மறுரூபமாகிச்‌ 
அவரை எனக்கு அறிமுகம்‌ செய்து வைத்தான்‌. நான்‌ அவரை சாட்சிதருகிற 
ஏற்கனவே ஒருமுறை நேரில்‌ பார்த்திருந்ததோடு கூட்டத்தில்‌ நாம்‌ 
பத்திரிக்கையில்‌ வெளிவந்த அவரது புகைப்படத்தையும்‌ காணப்படவே தேவன்‌ 
பார்த்திருந்தேன்‌. அதன்பிறகு என்‌ நண்பனுடன்‌ 


விரும்புகிறார்‌. 


பேசிக்கொண்டிருந்தபோது ஜெயிலிலிருந்து விடுதலையாகி 
இப்போதுதான்‌ வெளியே வந்திருக்கிறார்‌ எனக்குறிப்பிட்டான்‌. அவரைப்‌ பார்க்கும்போது மிகவும்‌ 


நல்லவராகக்‌ காணப்பட்டதால்‌, 'தனது மனைவியை நான்கு துண்டாக வெட்டிப்போட்ட நபர்‌ 
இவர்தானா! என்று எனது நண்பனிடம்‌ வியப்புடன்‌ கேட்டேன்‌. ஆம்‌ என்றான்‌ அவன்‌. அந்த 
நபர்‌ எவ்வளவு இளகிய மனம்‌ கொண்டவர்‌ என்பதை நானே ஒருமுறை நேரில்‌ 


பார்த்திருந்ததால்‌ அவரா இப்படிப்பட்ட காரியத்தைச்‌ செய்தார்‌ என்பதை நினைத்து மலைத்துப்‌ 
போய்விட்டேன்‌. அவரைக்குறித்து நான்‌ அறிந்துகொள்ளக்‌ காரணமாயிருந்த சம்பவம்‌ இதுதான்‌. 


ஒருமுறை அந்த நபரும்‌ அவரது நண்பரும்‌ இரண்டு சைக்கிள்களிலே சென்று 
கொண்டிருந்தார்கள்‌. அப்போது தீடீரென்று வேகமாக வந்த பைக்‌ ஒன்று அவர்கள்‌ 
இருவருடைய சைக்கிள்களுக்கும்‌ இடையிலே புகுந்து சென்றதில்‌ இந்த நபருடைய நண்பர்‌ 
தடுமாறி கீழே விழுந்து உடலில்‌ சில வெட்டுக்காயங்களுடன்‌ கிடந்தார்‌. இவரோ தன்‌ நண்பர்‌ 

1 


கீழே விழுந்து அடிபட்டுவிட்டதைத்‌ தாங்கமுடியாமல்‌ தேம்பித்தேம்பி அழ ஆரம்பித்துவிட்டார்‌. 
அக்கம்‌ பக்கத்தில்‌ சாலையில்‌ சென்றவர்கள்‌ இவரிடம்‌, ஏனய்யா இப்படி 
அழுதுகொண்டிருக்கிநீர்‌? நடந்தது நடந்துவிட்டது ஆகவேண்டியதைப்பாரும்‌ என ஆறுதல்‌ 
கூறிக்‌ கொண்டிருந்தனர்‌. இந்த சம்பவத்தை நான்‌ கண்கூடாகக்‌ கண்டிருந்ததால்‌ அந்த நபர்‌ 
தனது மனைவியை நாலு துண்டாக வெட்டிப்போட்டிருப்பார என்பதை என்னால்‌ நம்பவே 
முடியவில்லை. 


நானும்‌ எனது நண்பனும்‌ ஒரே அறையில்‌ அமாந்திருந்தோம்‌ அவர்‌ எங்கள்‌ இருவருக்கும்‌ 
எதிரே அமர்ந்திருந்தார்‌. எனது நண்பன்‌ தண்ணீ கொண்டுவர உள்ளே போனபோது நான்‌ 
அவரிடம்‌ 'ஜயா, அன்று சாலையில்‌ அடிபட்டுக்கிடந்த உங்களது நண்பருக்காக அப்படி 
அழுதுகொண்டிருந்தாகளே அப்படிப்பட்ட நீங்கள்‌ எப்படி உங்கள்‌ மனைவியை நான்கு 
துண்டாக வெட்டிப்போட்டுவிட்ட்கள்‌?' என்று கேட்டேன்‌. அவர்‌ முதலில்‌ சந்று 
அமைதியாயிருந்தார்‌ பின்பு என்னிடம்‌ சகோதரரே, இது ஓரே நாளிலே நடந்தது அல்ல, 
ஆரம்பத்தில்‌ எனக்கும்‌ எனது மனைவிக்கும்‌ இடையில்‌ அநேக நாட்களாக சிறுசிறு 
சண்டைகள்‌ நடந்துகொண்டேயிருந்தது. முதல்‌ வருடம்‌ இருவரும்‌ வாயிலே 
வார்த்தைகளினாலே சண்டையிட்டுக்‌ கொண்டிருந்தோம்‌. இரண்டாவது வருடம்‌ சற்று முற்றி 
அவள்‌ கரண்டியை எடுத்து எறிந்தால்‌ நான்‌ பதிலுக்கு எனது ஷுவை எடுத்து எறிவேன்‌. 
மூன்றாவது வருடத்திலோ எனது இருதயம்‌ முழுவதும்‌ அவள்‌ நடக்கையினாலே 
கடினப்படூப்போயிருந்தது. அப்போது ஒருநாள்‌ என்மனைவி நான்‌ வீட்டிற்குள்‌ நுழைந்தவுடன்‌ 
என்னைப்‌ பார்த்து, மாத சம்பளத்தை நீர்‌ யாரிடம்‌ கொடுத்துவிட்டு வருகிறீர்‌? யாரோடு 
வாழ்க்கை நடத்துகிறீர்‌? என்று கேட்டபோது, அதை என்னால்‌ தாங்கிக்கொள்ள இயலவில்லை. 
உடனே கத்தியை எடுத்து அவளை நாலு துண்டாக வெட்டிவிட்டேன்‌. ஆனால்‌ இன்றோ எனது 
இருதயக்கடினத்தினிமித்தம்‌ நான்‌ செய்த அந்த காரியத்தை நினைத்து, நினைத்து அழுது 
கொண்டிருக்கிறேன்‌ என்று சொன்னார்‌. பிரியமானவர்களே ஒரு மனுஷனுடைய இருதயம்‌ ஒரே 
நாளில்‌ கல்லை போலாகிவிடுகிறதில்லை. கொஞ்சம்‌, கொஞ்சமாக அது கடினமாகத்‌ 
தொடங்கி இறுதியிலேதான்‌ அது கல்லாகிப்போய்விடுகிறது. 


ஆகவே இந்தச்‌ செய்தியிலே மனிதனுடைய இருதயத்தைக்‌ கடினமாக்கக்கூடிய, 
கல்லாக்கக்கூடிய மூன்று காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன்‌. 
தேவன்தாமே இச்செய்தியை சரியாகப்‌ புரிந்துகொண்டு பாவத்தின்‌ வஞ்சனையினின்று 
தப்பிக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. 


முதலாவது கலப்படமான ஜீவியம்‌ மனிதனை கல்லாகிவிடும்‌ . 
இரண்டாவது இருதயத்தில்‌ எகிப்திருந்தால்‌ ஜீவியம்‌ கல்லாகிவிடும்‌ . 
மூன்றாவது சுயம்‌ நமது இருதயத்தை கல்லாக்கிவிடும்‌. 


கடினத்தை உண்டாக்கும்‌ கலப்பட ஜீவியம்‌:- 

நான்‌ ஒருமுறை சுவிட்சாலாந்திற்கு ஊழியத்திற்காகச்‌ சென்றிருந்தேன்‌. அங்கே எனது 
நண்பர்‌ ஒருவர்‌ ஒருநாள்‌ என்னை ஒரு குகையைச்‌ சுற்றிப்பார்ப்பதற்காக அழைத்துச்‌ சென்றார்‌. 
அதைச்‌ சுற்றிப்பார்க்க 900 ரூபாய்க்கு டிக்கட்‌ எடுத்தார்‌. நானோ குகையைப்பார்க்க இவ்வளவு 
ரூபாயா என ஆச்சிரியமாக அவரிடம்‌ கேட்டேன்‌. அவரோ என்னிடம்‌ பாதிக்குகையைப்‌ 
பார்க்கத்தான்‌ 900 ரூபாய்‌. ஆனால்‌ குகை முழுவதையும்‌ சுற்றிப்பார்க்க ஆயிரத்து ஐநூறு 
ரூபாய்‌ என்று என்னிடம்‌ சொன்னார்‌. நானும்‌ அப்படி என்னதான்‌ இந்த குகையிலே விசேஷம்‌ 
என்று காணும்படியாக அவருடன்‌ உள்ளே சென்றேன்‌. அங்கே ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது, 
மேலேயிருந்து டப்‌ டப்‌ என்ற ஓசையுடன்‌ தண்ணீர்‌ அங்கேயும்‌, இங்கேயும்‌ விழுந்து 
கொண்டேயிருந்தது. தண்ணீர்‌ எங்கெல்லாம்‌ விழுந்து கொண்டிருந்ததோ அங்கெல்லாம்‌ 
கல்லைப்போல்‌ ஒரு படிகம்‌ உருவாகிக்‌ கொண்டிருந்தது. அதை நான்‌ பார்க்கும்போது வைரம்‌ 
போல காட்சியளித்தது. எனது கையினால்‌ அதை உடைத்துப்பார்த்தேன்‌ எனது கையில்தான்‌ 
காயம்‌ ஏற்பட்டதே தவிர அந்த பாறையை உடைக்க முடியவில்லை. அவ்வளவு கடினமாக 
அந்தப்‌ பாறை இருந்தது. அந்த வைரம்‌ எப்படி உருவாகிறது தெரியுமா? தண்ணீர்‌ டப்‌ டப்‌ 
என்று கீழே விழும்‌ போது அதிலே கலந்துள்ள இரசாயனப்‌ பொருட்கள்‌ படிந்து படிந்து 
இறுதியில்‌ இறுகி பாறையாகிவிடுகிறது. 


2 


எனக்குப்‌ பிரியமானவர்களே ஒருவேளைத்‌ தண்ணீரைப்‌ போலத்‌ தெளிவாக சுத்தமாக நீங்கள்‌ 
இருந்தாலும்‌, ஜீவியம்‌ செய்தாலும்‌, பேசினாலும்‌, நடந்து கொண்டாலும்‌ அதிலே எதிலாகிலும்‌. 
உலகம்‌ வந்து கலந்துவிட்டால்‌ அது 
படிந்துபடிந்து இறுதியில்‌ பாறையாகி 


நாம்‌ எகிப்திலிருந்தாலும்‌, எகிப்து நமக்குள்‌ 


இறுகி நமது இருதயத்தைக்‌ இருந்தாலும்‌ நாம்‌ இன்னமும்‌ எகிப்தில்தான்‌ 
கல்லாக்கிவிடும்‌. எனவே இருக்கிறோமென்று அர்த்தம்‌. 
இந்தப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த 

வேஷந்தரியாமல்‌ ( ரோமர்‌ 12:2 ), கறை திரை முதலானவைகள்‌ ஒன்றும்‌ இல்லாமல்‌, 


பரிசுத்தமும்‌, பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையிலே நாம்‌ பங்கடைவதற்காக (எபேசியர்‌ 
5:27), மாறுபாடூள்ள இந்தச்சந்தியை விட்டு விலகி (அப்‌ 2:40). நம்முடைய இருதயத்தை 
கடினமாகிவிடாமல்‌ காத்துக்கொள்ள காத்தா உதவி செய்வாராக. நாம்‌ 
அவருடையவர்களாயிருக்கும்படிக்கே நம்மை மற்ற ஜனங்களைவிட்டுப்‌ பிரித்தெடுத்தார்‌. (லேவி 
20:26). 

“உலகம்‌ கலந்தால்‌ உயிருக்கே ஆபத்து” எனவே எச்சரிக்கையாயிருப்போம்‌. 


எந்த இதயமும்‌ கல்லாகும்‌ 
எகிப்திருந்தால்‌ உள்ளுக்குள்‌! 

இன்று அவருடைய சத்தத்தைக்‌ கேட்பீர்களாகில்‌, வனாந்தரத்தில்‌ கோபம்‌ மூட்டின 
போதும்‌ சோதனை நாளிலும்‌ நடந்ததுபோல, உங்கள்‌ இருதயத்தைக்‌ கடினப்‌ 
படூத்தாதேயுங்கள்‌ (சங்கீதம்‌ 95:8). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ பிதாக்களை தேவன்‌ எகிப்து தேசத்தின்‌ அடிமைத்தனத்தின்‌ 
வாழ்க்கையிலிருந்து தனது பலத்த கரத்தினால்‌ விடூவித்துக்‌ கொண்டுூவந்திருந்தும்‌, 
விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேலருடைய இருதயத்தில்‌ எகிப்து தேசத்தினுடைய காரியங்கள்‌, 
நினைவுகள்‌, போஜனங்கள்‌, விலகாமலேயே இருந்தது. பலநாள்‌ சிறையிலிருந்தபின்‌ 
விடுதலையாகி வீட்டிற்கு வரும்போது தான்பெற்ற சுதந்திரத்தைப்‌ பெரிதாகக்‌ கருதாமல்‌ 
ஜெயிலில்‌ போடப்பட்‌। சாப்பாடு எவ்வளவு நன்றாயிருந்தது என்று எண்ணிப்பார்த்த 
கைதியைப்போலத்தான்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய வாழ்க்கையும்‌ இருந்தது. தேவன்‌ 
அவர்களை அடிமைத்தனவீடாகிய எகிப்திலிருந்து விடூவித்துக்கொண்டூ வந்திருந்தும்‌ எகிப்தின்‌ 
காரியங்கள்‌ இன்னமும்‌ அவர்கள்‌ இருதயத்திலே ஓட்டிக்கொண்டிருந்தன. எனவேதான்‌ 
வழியிலே தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியமுடியாதபடி அவர்களுடைய இருதயம்‌ 
கடினப்பட்டிருந்தது. உலகத்தின்‌ காரியங்கள்‌ நமது வாழ்க்கையில்‌ 
ஒட்டிக்கொண்டேயிருக்குமானால்‌ நமது இருதயம்‌ கடினப்பட்டூப்போக அநேக வாய்ப்புகள்‌ 
உண்டு. உலகத்தைவிட்டு நம்மை தேவன்‌ பிரித்தெடுத்த பின்னும்‌ உலகத்தின்‌ காரியங்களை, 
பாவனைகளை நம்மை விட்டூப்‌ பிரித்தெடுக்க தேவனுக்குப்‌ பலவருடங்கள்‌ பிடிக்கிறது. 
ஆண்டவர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை எளிதாக எகிப்தைவிட்டு வெளியே கொண்டு வந்து 
விட்டார்‌. ஆனால்‌ அவர்களுடைய இருதயத்திலிருந்த எகிப்தை எடுத்துப்போட தேவனுக்கு 
நாந்பது வருடங்கள்‌ ஆகிவிட்டது. 


விட்டு வந்த வாழ்க்கையையும்‌ 

வீசி எறிந்த இலாபத்தையும்‌ 
எட்டிப்‌ பார்த்தால்‌ இச்சை மட்டுமல்ல 

எகிப்தே நமக்குள்‌ வந்துவிடும்‌! 


நாம்‌ எகிப்திலிருந்தாலும்‌, எகிப்து நமக்குள்‌ இருந்தாலும்‌ நாம்‌ இன்னமும்‌ எகிப்தில்தான்‌ 
இருக்கிறோமென்று அர்த்தம்‌. இருதயத்தின்‌ மனந்திரும்புதல்தான்‌ எகிப்தை நம்மை விட்டு 
வெளியே கொண்டுபோகும்‌. இருயத்தில்‌ எகிப்து இருந்தால்‌ இறுதிவரை நமது இருதயம்‌ 
கடினமாகத்தான்‌ இருக்கும. 


புறம்பாக யூதனானவன்‌ யூதனல்ல, புறம்பாக மாம்சத்தில்‌ செய்யப்படும்‌ விருத்தசேதனமும்‌ 
விருத்தசேதனமல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன்‌. எழுத்தின்படி உண்டாகாமல்‌, 
ஆவியின்படி இருதயத்தில்‌ உண்டாகும்‌ விருத்தசேதனமே விருத்தசேதனம்‌ (ரோமர்‌ 2:28, 29) 


சுயத்தினாலும்‌ கடினமாகும்‌ 
சுத்தஉள்ளம்‌ கல்லாய்‌ மாறும்‌! 

பொழுது விடிந்து, நாபாலின்‌ வெறி தெளிந்த பின்பு, அவன்‌ மனைவி இந்த 
வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள்‌; அப்பொழுது அவன்‌ இருதயம்‌ அவனுக்குள்ளே 
செத்து அவன்‌ கல்லைப்‌ போலானான்‌. (1 சாமுவேல்‌ 25:37). 


இந்த வேதபகுதியிலே நாபாலைக்குறித்து நாம்‌ பார்க்கிறோம்‌ தாவீது 10 வாலிபர்களை 
காமேலுக்குப்போய்‌ நாபாலிடத்தில்‌ சென்று தன்னுடைய ஜனங்களின்‌ பசியை ஆற்றுவதற்காக 
உதவிகேட்கும்படி அனுப்பியிருந்தான்‌. ஆனால்‌ நாபாலோ தாவீதின்‌ ஊழியக்காரருக்கு 
பிரதியுத்திரமாக, தாவீது என்பவன்‌ யார்‌? ஈசாயின்‌ குமாரன்‌ யார்‌? நான்‌ என்‌ அப்பத்தையும்‌, 
என்‌ தண்ணீரையும்‌, என்‌ ஆடுகளை மயிர்‌ கத்தரிக்கிறவர்களுக்காக நான்‌ அடித்து சமையல்‌ 
பண்ணுவித்தையும்‌ எடுத்து, இன்ன இடத்தார்‌ என்று நான்‌ அறியாத மனுஷருக்குக்‌ கொடுப்‌ 
பேனோ என்றான்‌. இதைக்‌ கேள்விப்பட்ட தாவீது தான்‌ நாபாலுக்கு அநேக உதவிகள்‌ 
செய்திருந்தும்‌, நாபால்‌ தனக்கு இப்படிச்‌ செய்ததை நினைத்து நாபாலையும்‌ அவன்‌ 
உடமைகளையும்‌ அழிக்க புறப்பட்டான்‌. நாபாலின்‌ மனைவி அபிகாயில்‌ இதைக்‌ கேள்விப்பட்டு 
தாவீதிற்கு தேவையானவைகளைக்‌ கழுதையில்‌ ஏற்றி தாவீதை சந்திக்க புறப்பட்டு 
தாவீதைக்கண்டு அவன்‌ பாதத்தில்‌ விழுந்து தாவீதின்‌ கோபத்தை தணித்து அவனைத்‌ 
திரும்ப அனுப்பிவிட்டாள்‌. மறுநாள்‌ பொழுது விடிந்து நாபாலின்‌ வெறி தெளிந்தபின்பு அவன்‌ 
மனைவி நடந்ததை அவனுக்கு அறிவித்த போது, நாபாலின்‌ இருதயம்‌ செத்து அவன்‌ 
கல்லைப்‌ போலாகிவிட்டான்‌. 


பிரியமானவர்களே யார்‌ தன்னுடைய சுயத்தை மையமாகக்‌ கொண்டு வாழ்க்கை 
நடத்துகிறார்களோ அவர்களுடைய இருதயமும்‌ மெல்ல மெல்லக்‌ கல்லைப்‌ போலாகிவிடும்‌. 
எத்தனையோ கொடூரமான செயல்களை செய்கிற நபர்களை நாம்‌ இந்த உலகத்திலே 
பார்க்கிறோம்‌, அவர்கள்‌ எதையும்‌ செய்யத்‌ தயாராகிவிடுகிறார்கள்‌. காரணம்‌ அவர்களுடைய 
இருதயம்‌ கல்லைப்‌ போல கடினமாகிவிட்டதாலேயே. இனி நான்‌ அல்ல கிறிஸ்துவே எனக்குள்‌ 
பிழைத்திருக்கிறார்‌ (கலாத்தியர்‌ 2:20) என்ற பவுலின்‌ வாசகங்கள்‌ நமது செவிகளில்‌ இனி 
ரீங்காரமிடட்டும்‌. 


உலகம்‌ நம்மைக்‌ கெடுத்துப்போட வாய்ப்பு உண்டு, பாவத்தின்‌ வஞ்சனையும்‌ நம்மைக்‌ 
கடினப்படுத்திவிடமுடியும்‌, தனக்காகவே வாழ்கிற வாழ்க்கையும்‌ நம்மை கடினப்படுத்திவிட 
முடியும்‌. மற்றவர்கள்‌ மேல்‌ சிந்தையுள்ளவர்களாய்‌, பரலோகத்தையே மையமாக வைத்து நாம்‌ 
வாழ்க்கை நடத்தி, பாவத்திலிருந்து நம்மை விலக்கி காத்துக்கொள்வோமென்றால்‌, இருதயக்‌ 
கடினத்திற்குத்‌ தப்பி மனமாற்றமடைந்து மகிமையான தேவனுடன்‌ இணைந்து வாழ நமக்கு 
வழி பிறக்கும்‌. கல்லான இருதயத்தை எடூத்துப்போட்டு சதையான இருதயத்தை நமக்குத்‌ 
தரவல்ல்‌ சத்தியபரன்தாமே இதை வாசிக்கும்‌ ஒவ்வொருவரோடும்‌ இடைப்பட்டு 
ஆசிர்வதிப்பாராக! ஆமென்‌. 


சுயம்‌ என்னில்‌ சாம்பலாய்‌ மாற 
சுத்தாவியே அனல்‌ மூட்டும்‌ 
ஜெயம்‌ பெற்று மாமிசம்‌ மாய 
தேவா அருள்‌ செய்குவீர்‌ 
கல்வாரியின்‌ அன்பினையே 
கண்டுவிரைந்தோடி வந்தேன்‌ 
கழுவும்‌ உம்‌ திரு இரத்தத்தாலே 
கறைநீங்க இருதயத்தை! 


(525522252425555- 


இந்திய மண்ணின்‌ மாணிக்கங்கள்‌ 
மிஷனெரி அருள்திரு. .]. போஸ்‌ மெய்யப்பன்‌ 


பிறப்பு:- அருள்திரு. ஜான்‌ சந்திரபோஸ்‌ மெய்யப்பன்‌ அவர்கள்‌ 17.11.1938 ம்‌ ஆண்டு பிறந்தார்‌. 
இவரது தகப்பனார்‌ திரு. சார்லஸ்‌ சிங்கதுரை மெய்யப்பன்‌ அவர்கள்‌ இராமநாதபுரம்‌ கிழவன்‌ சேதுபதி 
அரசரின்‌ சகோதரி மீனாட்சியின்‌ வம்சாவழியில்‌ வந்தவர்கள்‌. இவரது தாயார்‌ பெயர்‌ திருமதி. புஷ்பா 
ஸ்டான்லி. இவர்‌ நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றினார்‌. J.C. போஸ்‌ மெய்யப்பனின்‌ 
தகப்பனார்‌ திரு. 6.5 மெய்யப்பன்‌ அவர்கள்‌ மதுரை அமெரிக்க மிஷனெரி திருச்சபையில்‌ முக்கிய 
பங்கு வகித்தவர்‌. மதுரை நகராட்சியில்‌ 1947 முதல்‌ 1952 வரை முதல்‌ கிறிஸ்துவ 
உதவித்தலைவராக பணியாற்றினார்கள்‌. 


இளமைப்‌ பருவம்‌:- J.C. போஸ்‌ மெய்யப்பன்‌ அவர்கள்‌ கடவுள்‌ பக்தியிலும்‌, வேத அறிவிலும்‌ 
பெற்றோரால்‌ கண்டிப்பாக வளர்க்கப்பட்டார்‌. மதுரையில்‌ உள்ள கேப்ரன்ஹால்‌ பள்ளியில்‌ முதல்‌ 5 
வகுப்புகள்‌ வரையிலும்‌, பின்பு யு.சி உயர்நிலைப்பள்ளியில்‌ 6 முதல்‌ எஸ்‌.எஸ்‌.எல்‌.சி வகுப்புகள்‌ 
வரையிலும்‌ பயின்றார்‌. வகுப்பிலும்‌, கல்லுரியிலும்‌ சிறந்த மாணவனாகவே இளமையில்‌ விளங்கினார்‌. 
இளமையில்‌ இவர்‌ யாரிடமும்‌ அதிகம்‌ பேசிப்‌ பழகியதில்லை. B.A பட்டப்படிப்பு படிக்கும்‌ போதுகூட 
இவருக்கு ஒரே ஒரு நண்பர்தான்‌ உண்டு. கால்‌ பந்து, உயரம்‌ தாண்டுதல்‌, போல்வால்ட்‌, ஓடுதல்‌ 
ஆகிய விளையாட்டுகளில்‌ அநேக பரிசுகளைப்‌ பெற்றவர்‌. 1959 ம்‌ ஆண்டு மதுரை அமெரிக்கன்‌ 
கல்லுரியில்‌ B.A படிப்பை முடிந்து பட்டம்‌ பெற்றார்‌. கல்லூரி நாட்களிலும்‌ கூட தனது பெற்றோருக்கு 
அதிகமாக உதவுவதில்‌ அக்கறை கொண்டிருந்தார்‌. இவரது நற்குணங்கள்‌ அநேகரை இவரண்டையில்‌ 
ஈர்க்கக்கூடியதாய்க்‌ காணப்பட்டது. 


அழைப்பு, அர்ப்பணிப்பு: தேவன்‌ தான்‌ பயன்படுத்த விரும்பிய பாத்திரத்தில்‌ தனது பணியை 
தொடங்கினார்‌. தனது 18 வது வயதில்‌ விடுமுறை வேதாகமக்‌ கல்வியில்‌ அருள்திரு. கிறிஸ்துதாஸ்‌ 
ஜாஸ்வா அண்ணன்‌ அவர்களது வாழ்க்கை சாட்சியின்‌ மூலமாகத்‌ தொடப்பட்டு, காத்தருக்குத்‌ 
தன்னை அர்ப்பணித்தார்‌. கர்த்தர்‌ தருகிற சிறிய சிறிய பொருட்களையும்‌ கவனமாகப்‌ 
பயன்படுத்தவேண்டூம்‌ என்ற எண்ணம்‌ கொண்ட இவர்‌ 1959- 1960 வரை ஆயுள்‌ காப்பீட்டுக்‌ 
கழகத்தில்‌ பணியாளராகவும்‌, 1960-1966 வரை ஆயுள்‌ காப்பீட்டுக்‌ கழகத்தில்‌ வளர்ச்சி 
அதிகாரியாகவும்‌ பணியாற்றினார்‌. தனது வேலையின்‌ மத்தியிலும்‌ தேவனுக்கே முதலிடம்‌ கொடுத்து 
அநேகருக்கு ஆசீரவாதமாகவும்‌ சாட்சியாகவும்‌ வாழ்ந்து காட்டினார்‌. இன்ஸ்யூரன்ஸ்‌ கம்பெனியில்‌ 
வேலை செய்தாலும்‌ ஞாயிற்றுக்கிழமைகளில்‌ இவர்‌ பணிசெய்வதில்லை. அந்நாளை ஆலயத்திலும்‌, 
ஊழியத்திலும்‌ செலவு செய்தார்‌. விடுமுறை வேதாகமப்பள்ளியிலும்‌, இளைஞர்‌ ஊழியத்திலும்‌ இவர்‌ 
மூலமாக அநேகர்‌ இயேசுவிடம்‌ திருப்பப்பட்டார்கள்‌. 


1964 ம்‌ ஆண்டு சாத்தூரில்‌ ஆலயத்தில்‌ தனிமையாக உபவாசித்து ஜெபித்துக்‌ கொண்டிருக்கையில்‌ 
இரவு 12 மணியளவில்‌ ஏசாயா 48:10 என்ற சத்தத்தை இருமுறை கேட்டார்‌. உடனே வேதத்தை 
எடுத்து அதை வாசித்தார்‌. “இதோ உன்னை புடமிட்டேன்‌, ஆனாலும்‌ வெள்ளியைப்‌ போலல்ல, 
உபத்திரவத்தின்‌ குகையிலே உன்னை தெரிந்துகொண்டேன்‌” என்ற வசனத்தைக்‌ கண்டவுடன்‌ கர்த்தர்‌ 
தன்னை முழுநேர ஊழியத்திற்கு அழைப்பதை உணர்ந்து அர்ப்பணித்தார்‌. மதுரைக்கு அருகில்‌ 
உள்ள தென்பரங்குன்றம்‌ மலையடியில்‌ அடிக்கடி சென்று ஜெபிப்பதை வழக்கமாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
ஒரு நாள்‌ உபவாச ஜெபவேளையில்‌ கர்த்தர்‌ தனக்கு தரிசனம்‌ தந்ததின்‌ மூலம்‌ 
ஆலயப்பணிக்கென்று தன்னை அவர்‌ அழைப்பதை உணர்ந்தார்‌. தனது அழைப்பை அப்போதைய 
பேராயர்‌ ஜார்ஜ்‌ தேவதாஸ்‌ அவர்களிடம்‌ பகிர்ந்துகொண்டார்‌. 


அதன்பிறகு 1966 ம்‌ வருடம்‌ தனது வேலையை ராஜனாமா செய்துவிட்டு செராம்பூர இறையியல்‌ 
கல்லூரியில்‌ சென்று பயின்றார்‌. தேவன்‌ இவரை தனது ஆவியினால்‌ அபிஷேகித்து 
பயன்படுத்தியதினால்‌ இறையியல்‌ கல்லூரியில்‌ சேரும்முன்பே அநேக வாலிபர்களை இயேசுவண்டை 
நடத்தியிருந்தார்‌. 


தரிசனமும்‌, ஊழியமும்‌:- 1969 ம்‌ ஆண்டு ஊழியத்திற்கென்று தன்னை அஆயத்தம்செய்யத்‌ 
தொடங்கினார்‌. சிக்கனமாகவும்‌, அதே நேரத்தில்‌ தன்‌ பணத்தை மற்றவர்களுக்கு செலவழிப்பதிலும்‌ 
ஆனந்தம்‌ அடைந்தார்‌. தேவனது கனிகளை இவர்‌ தனது வாழ்க்கையில்‌ வெளிக்காட்டியதால்‌. 
தேவனும்‌ தனது வரங்களை இவரது ஊழியத்தில்‌ வெளியரங்கமாய்‌ விளங்கப்பண்ணினார்‌. 1971 ஜான்‌ 


5 


முதல்‌ 1974 மே வரை முழுநேர பேராய வாலிபச்‌ செயலராக பணியாற்றினார்‌. இவரது வாலிபர்‌ 
ஊழியத்தினாலும்‌, பேராயத்தில்‌ கிராமம்‌ கிராமமாக உயிர்மீட்சிக்‌ கூட்டங்களை நடத்தினதினாலும்‌ 
திருச்சபைகள்‌ எழுப்புதல்‌ அடைந்தன. தனது ஊழியத்தில்‌ வாலிபருக்கு மிஷனரி தரிசனத்தை 
அதிகம்‌ வெளிக்காட்டினார்கள்‌. “என்‌ ஆத்தும நண்பன்‌ என்ற பத்திரிக்கையில்‌ இவர்‌ எழுதிய 
“சிலுவைக்‌ காட்சி” என்ற கட்டுரை அநேக வாலிபரை அசைத்தது. வாலிபர்‌ ஊழியத்தில்‌ மட்டுமல்ல 
வட இந்திய ஊழியத்திலும்‌ தன்னை அதிகம்‌ ஈடூபடூத்தியிருந்தார்‌, இவரது போதக ஊழியத்தினால்‌ 
அநேக ஊழியர்களை தேவன்‌ இவர்மூலம்‌ உருவாக்கினார்‌. 1975 ம்‌ ஆண்டு ஜுன்‌ 29 ம்‌ தேதி 
மதுரை யு.சி. மேல்நிலைப்‌ பள்ளியில்‌ திருச்சபை வளர்ச்சி இயக்கம்‌ தொடங்கப்பட்டு இவரால்‌ 
தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. இலக்கியப்‌ பணியிலும்‌, சமுதாயப்‌ பணியிலும்‌ கூட தேவன்‌ இவரை 
வல்லமையாகப்‌ பயன்படுத்தினார்‌. இந்தியாவில்‌ மட்டுமல்ல வெளிநாடூகளிகளிலும்‌ இவரை தேவன்‌ 
அநேக சபைகளில்‌ உபயோகப்படுத்திவந்தார்‌. முதுமையிலும்‌, உடல்‌ பெலவீனத்தின்‌ மத்தியிலும்கூட 
தேவனுக்காக பணிசெய்வதே அதிக பாக்கியமென்று கருதினார்‌. 


இறுதி நாட்கள்‌:- 2001 அக்டோபர்‌ இறுதியில்‌ நடைபெற்ற ஜெம்ஸ்‌ மிஷினெரி மாநாட்டில்‌ 5 நாட்கள்‌ 
பிரதம பேச்சாளராக இருந்தார்‌. பின்பு வடஇந்தியாவிலும்‌, சென்னையிலும்‌ தனது ஊழியத்தை 
நிறைவேற்றிய பின்பு உடல்‌ நலக்குறைவினால்‌ பாதிக்கப்பட்டு 14.12.2001 அன்று தனது ஓட்டத்தை 
நிறைவேற்றி கர்த்தருக்குள்‌ நித்திரையடைந்தார்‌. 


நல்லபோராட்டத்தைப்‌ போராடி, ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தைக்‌ காத்துக்கொண்டோர்‌ பட்டியலில்‌ 
தனது பெயரையும்‌ பதித்து நீதியின்‌ கிரீடத்திற்காக நிற்பவர்கள்‌ வரிசையில்‌ இடம்‌ பெற்ற திரு.].C 
போஸ்‌ மெய்யப்பன்‌ அவர்களது வாழ்க்கை, நம்மையும்‌ ஊழியத்தின்‌ பாதையில்‌ உயர 
ஊக்குவிக்கட்டும்‌. 


